APRIL/MAY 2028 


CLT20 — தமிழ்‌ - 11 


Time : Three hours Maximum : 75 marks 


5. 


6. 


116 


பகுதி அ--(100%2- 20 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
“வீரட்டானத்துறை அம்மான்‌ யார்‌? 
“அச்சோ என்பதற்குப்‌ பொருள்‌ என்ன? 


ஆண்டாளின்‌ இயற்பெயர்‌ என்ன? சிறப்புப்பெயர்‌ 
என்ன? 


“வானாளும்‌ செல்வமும்‌ மண்ணரசும்‌ யான்‌ வேண்டேன்‌” 
என்று கூறியவர்‌ யார்‌? 


அழகர்‌ கிள்ளை விடு தூதின்‌ பாட்டுடைத்‌ தலைவர்‌ 
யார்‌? 


“ஏசல்‌'-விளக்கம்‌ தருக. 


“இஸ்லாமியத்‌ தாயுமானவர்‌' என்று சிறப்பிக்கப்படுபவர்‌ 
யார்‌? 


4618 


10. 


04 


12. 


18. 


ஏசு காவியம்‌ எழுதியவர்‌ யார்‌? அவரின்‌ இயற்பெயர்‌ 
என்ன? 


“கிறிஸ்தவக்‌ ர்வ யார்‌? 

“மசாலா' என்பது என்ன? 
பகுதி ஆ - (5 % 5- 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) இறைவன்‌ அருள்‌ செய்யும்‌ 
மாணிக்கவாசகர்‌ வழி விளக்குக. 


திறத்தை 
(அல்லது) 
(ஆ). கல்வி பற்றித்‌ திருமந்திரம்‌ குறிப்பிடுவன யாவை? 


(அ) உயர்வர உயர்நலம்‌ உடையவனான பெருமாளை 
நம்மாழ்வார்‌ எங்ஙனம்‌ பாடுகிறார்‌? 


(அல்லது) . 


(ஆ) பெருமாள்‌ திருமொழியில்‌ குலசேகரர்‌ பாடும்‌ 
திறத்தை எழுதுக. 


(அ) அழகரிடத்துக்‌ - கிள்ளையைத்‌ தூது விடுக்கும்‌ 
பாங்கை விவரி. 


(அல்லது) 


(ஆ) மூத்தப்‌ பள்ளியும்‌ இளையப்‌ 


பள்ளியும்‌ 
ஏசிக்கொள்ளும்‌ திறனை விளக்குக. 


2 4618 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


(அ) “பராபரமே” என்று குணங்குடியார்‌ பாடும்‌ 
பொருளை விளக்குக. 


(அல்லது) 
(ஆ) பட்டினத்தாரின்‌ பாடற்‌ கருத்துகளை எழுதுக. 


(௮) தேர்வில்‌ வெற்றி பெற்ற ஒருவரை, நேர்காணல்‌ 
செய்து எழுதுக. 


(அல்லது) 
(ஆ) திருமங்கையாழ்வார்‌ - குறிப்பு வரைக. 
பகுதி இ--(8% 10-30 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்றனுக்கு விடையளிக்க. 


திருவதிகை இறைவனிடம்‌ நாவுக்கரசர்‌ வேண்டுவனவற்றைத்‌ 
தொகுத்து எ ்‌ 


பெருமாளை நினைத்து ஆண்டாள்‌ வேண்டுவன 
யாவை? விவரிக்க. 
கடைத்‌ திறப்பில்‌ தலைவியரின்‌ ஏக்கங்களை 


ஜெயங்கொண்டார்‌ எங்ஙனம்‌ விவரிக்கிறார்‌? 
ஏசு காவியம்‌ கூறும்‌, ஏசுவின்‌ பெருமைகளை எழுதுக. 


ஏழு திருமுறைக்‌ குறித்துக்‌ கட்டுரை வரைக. 


3 4618 


